அப்போஸ்தலனாகிய பவுல்‌ பிலேமோனுக்கு 
எழுதின நிருபம்‌ 
இளம்‌ ஊழியனுக்கு... 


பிலேமோனுக்கு எழுதின நிருபத்தின பின்னணி 


* பிலேமோன்‌ கொலோசே சபையை சார்ந்தவர்‌ (1,2 ஒப்பிடுக கொலோ 4:17). இவர்‌ மற்றவர்களை 
வரவேற்று விருத்தோம்பல்‌ செய்வதிலும்‌ சிறந்தவர்‌ (1,2,5,7) 

* அப்பியாள்‌ அவருடைய மனைவியாகவும்‌ அர்க்கிப்பு அவருடைய மகனாகவும்‌ இருக்கலாம்‌ என்று 
கருதப்படுகிறது (2) 

௩ ஒநேசிமு, பிலேமோனின்‌ அடிமைகளில்‌ ஒருவனாயிருந்து அவரைவிட்டு ஓடிப்போனவன்‌ (15,16) 

௩ ஓநேசிமு ஒருவாறாக ரோமாபுரியை அடைந்து அங்கே பவுலை சந்தித்து கிறிஸ்தவராக மாறினார்‌ (10) 

௩ பவுலுக்கு மிகவும்‌ பிரியமானவராகவும்‌, மிகலும்‌ பிரயோஜனமுள்ளவராகவும்‌ மாறியிருந்தார்‌ (11-13) 

* ஓநேசிமுவை ரோமாபுரியில்‌ வைத்திருப்பது சரியல்ல என்பதையுணர்ந்த பவுல்‌ அவரை மீண்டும்‌ 
பிலேமோனிடம்‌ அனுப்ப நினைத்தார்‌ (12-14) 

௩ பிலேமோன்‌ ஒநேசிமுவை கிறிஸ்துவுக்குள்‌ சகோதரனாக எற்றுக்கொள்ளவும்‌, ஒநேசிமு தவறுகள்‌ ஏதும்‌ 
செய்திருந்தால்‌ அதை மன்னிக்கும்படி கோரிக்கை விடூத்தும்‌ இந்த நிருபம்‌ எழுதப்பட்டது (15-21) 

இந்த நிருபத்தை பவுல்‌ எழுதியதற்கு முதன்மைக்‌ காரணமும்‌, இரண்டாம்நிலைக்‌ காரணமும்‌ இருந்தது. 
1) முதன்மை காரணம்‌: ஒநேசிமுவுக்கு மன்னிப்பை பெற்றுக்கொடுக்க 
2) இரண்டாம்நிலைக்‌ காரணம்‌: ஒநெசிமு சிறையிலிருந்து விடூதலைபெற்றபின்‌ அவன்‌ 
தங்குவதற்கான இடத்தை ஆயத்தப்படூத்த 

அதிகாரம்‌ 1 

* வசனங்கள்‌ 25 


Pastor. Gabriel Thomasral | a | 1 RTI I க ACA Gre Avadh 


பிலேமோனுக்கு எழுதின நிருபத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


௩ இந்த நிருபத்தின்‌ மதிப்பு: இது சுருக்கமான நிருபமாயிருந்தாலும்‌ இதன்‌ மதிப்பு பின்வருமாறு 
கூறப்படுகிறது. 
இது கிறிஸ்தவ உபசரிப்புக்கான மாதிரி 
இது கிறிஸ்தவ அன்பிற்கான வெளிப்பாடு 
இது கிறிஸ்தவ மாற்றத்திற்கான நினைவுச்சின்னம்‌ 


திறவுகோல்‌ பகுதி: 10-11 

என்னவென்றால்‌, கட்டப்பட்டிருக்கையில்‌ நான்‌ பெற்ற என்‌ மகனாகிய ஒநேசிமுக்காக உம்மை 
மன்றாடுகிறேன்‌. முன்னே அவன்‌ உமக்குப்‌ பிரயோஜனமில்லாதவன்‌, இப்பொழுதோ உமக்கும்‌ எனக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளவன்‌. 


நிருபத்தின்‌ சுருக்கம்‌ 
பவுலின்‌ உபசரிப்பு (1-3) 
ஈ பவுலின்‌ வாழ்த்து (4-7) 
ஈ பவுலின்‌ ஆலோசனை (8-21) 
* பவுலின்‌ முடிவுரை (22-25) 
Pastor. Gabriel [0௨257௮/ 5 ந அபபக்கல்‌ த (1221 


